கலைச்‌ சொல்‌ அகராதி உயிர்‌ நூல்‌ 


GLOSSARY OF TECHNICAL TERMS OF BIOLOGY 


மின்னாக்கம்‌ 


வள்ளுவர்‌ வள்ளலார்‌ வட்டம்‌ 


Abdomen = வயிறு 

Aberration = பிறழ்ச்சி, பழுது 

Abiogenesis = ஏபயா ஜெனிசிஸ்‌ (உயிரிலிப்‌ பிறப்பு) 
Abscess = சீழ்க்‌ கட்டி 

Achromatin = ஏக்குரோமெட்டின்‌ (நிறம்‌ ஒட்டாதது) 
Active immunity = ஆக்க்ட்டிவ்‌ இம்யூனிட்டி (தவிர தடுப்பாற்றல்‌) 
Adrenal gland = அட்ரினல்‌ சுரப்பி 

Acrobic = ஏரோபிக்கு (காற்றுயிரி) 

Agglutinin = அகுளுட்டினின்‌ (ஒட்டிறுஒ) 

Alimentary system = உணவு மண்டலம்‌ 

Allelomorph = அலிலோமார்‌ஃப்‌ (மாறு பண்பு இரட்டை) 
Alveolus = ஆல்வியோலஸ்‌ (நுண்‌ காற்றறைகள்‌) 
Amoebiasis = அமீபா நோய்‌ 

Amoebic dysentery = அமீபா சீதபேதி 

Anabolism = அனபாலிசம்‌ (ஆக்க மாற்றம்‌, வளர்‌ மாற்றம்‌) 
Anaerobic = ஆன்‌எரோபிக்கு (காற்றிலி உயிரி) 
Analogous = தொழில்‌ ஒத்த 

Anaesthesia = அனெஸ்த்திசியா (உணர்ச்‌ நீக்கம்‌) 
Anatomy = அனாட்டமி (உடல்‌ அமைப்பியல்‌) 

Anaemia = இரத்த சோகை 

Anopheles = அனாஃபெலிஸ்‌ (கொசுகு வகை) 

Antenna = உணரிழை 


Antibacterial = பாக்டீரியா எதிர்த்தன்மை 


Antibiotic = ஆண்ட்டிபையாட்டிக்‌ (பாக்டீரியப்பகை) 


Antibody = எதிர்ப்‌ பொருள்‌ (நோய்‌ எதிர்க்க உடலில்‌ விளையும்‌ 
பொருள்‌) 


Antiseptic = ஆன்ட்டி செப்பட்டிக்கு (நச்சுமுறி) 
காரி - ஆன்ட்டி ஜென்‌ (எதிர்‌ தோன்றி) 

காரிர்லர்‌ா = ஆன்ட்டிட்டாக்க்‌ சின்‌ (நச்செதிரி) 

Ans - கழிவாய்‌ 

Apical papilla = ஏப்பிக்கல்ப்‌ பாப்பிலா (நுனி இழை) 


Acquired character = வந்தேறிப்‌ பண்பு [முயற்சியால்‌ பெற்ற 
பண்பு) 


Artery = தமனி 

Asexual reproduction = பாலிலி இனப்பெருக்கம்‌ 
Assimilation = தன்மயமாக்குதல்‌ 

Auricle = ஆரிக்கில்‌ (இருதய மேலறை) 


Auriculo-ventricular aprture = ஆரிக்‌ கிலோ வென்ட்டரிக்குலர்‌ 
அப்பர்ச்சர்‌ (மேல்‌ கழறைத்‌ துளை) 


Auriculo-ventricular septum = ஆரிக்‌ கிலோ வென்ட்ட்ரிக்குலர்‌ 
செப்ட்டம்‌ (மேல்‌ ஜீழறைப்‌) 


Atmosphere = வளிமண்டலம்‌ 
Autonomous nervous system = தானியங்கு நரம்பு மண்டலம்‌ 
Autotrophic = தன்‌ உணவாக்கி 


௦ - ஆக்க்ஸான்‌ (நரம்பிழைத்‌ தண்டு) (நரம்புக்‌ 
கருவறையில்‌ இருந்து துடிப்பு வெளிப்போகும்‌ வழி) 


Bacillus = பாசில்லஸ்‌ (கம்பிக்‌ இருமி) 


Bacteria = பாக்டீரியா (நோய்க்‌ இருமி) 


Bacterial wit = பாக்டீரியாவினால்‌ வாடுதல்‌ 
Bacteriology = பாக்டீரியா இயல்‌ 

Bacteriophage = பாக்டீரியாக்‌ கொல்லி 

Basophil = பேசோஃபில்‌ (இரத்த வெள்ளணு வகை) 
BCG = பிசிஜி 

Beef tape worm (Taenia saginata) = மாட்டு நாடாப்‌ புழு 
Bicuspid valve = ஈரிதழ்‌ வால்வு 

Bile = பித்த நீர்‌ 

Bile duct = பித்த நாளம்‌ 

Binary fission = இரு கூறாக்கம்‌ 

Binomial system of Nomenclature = இருபெயர்‌ சூட்டுமுறை 
Biogenesis = பயாஜெனிசிஸ்‌ (உயிர்‌ வழிப்பிறப்பு) 
Biology = உயிர்நூல்‌ 

Blood platelets = இரத்த நுண்‌ தகடுகள்‌ 

Blood fிuke = இரத்தத்‌ தட்டைப்போழு 

Bowman's capsule = பெளமானின்‌ க்காப்ப்‌சியூல்‌ 
Botany = தாவர நூல்‌ 

Brain = மூளை 

Bronchial ரிய: = மூச்சுக்குழாய்த்‌ தட்டைப்புழு 
Bronchiole = இளை மூச்சு நுண்‌ குழல்‌ 

Bronchus = இளை மூச்சு குழல்‌ 


Butyl alcohol = ப்யூட்டைல்‌ ஆல்க்கோகால்‌, (ப்யூட்டைல்‌ 
சாராயம்‌) 


Camoduin = க்கேமாக்குவின்‌ (மருந்து வகை) 


Capillary = நுண்‌ குழாய்‌, தந்துகி 

Carbohydrate = க்கார்போஹைட்ரேட்டு 

Carbon = கார்பன்‌ (கரி) 

Cel = செல்‌ (உயிரணு) 

Cell sap = செல்‌ நீர்‌ (உயிரணு நீர்‌) 

Cell theory = செல்‌ கொள்கை (உயிரணுக்‌ கொள்கை) 
Cel! wall = செல்‌ சுவர்‌ (உயிரணுச்‌ சுவர்‌) 

Central body = மைய உறுப்பு 

Cercdaria = செர்க்கேரியா (தட்டைப்‌ புழுவின்‌ ஒரு நிலை) 
Cestoda = செஸ்ட்டோடா (நாடாப்‌ புழு இனம்‌) 
Chicken pox = சின்னம்மை 

Chlordane = க்குளோர்டேன்‌ (மருந்து வகை) 
Chlorophyll = க்குளோரோஃபில்‌ (பச்சையம்‌) 
Chloroplast = க்குளோரோப்‌ பிளாஸ்ட்டு (பச்சை நுண்‌ தூள்‌) 
Chloroquin = க்குளோரோக்குவின்‌ (மருந்து வகை) 
Cholera = காலரா (வாந்தி பேதி) 

Chondriosome = க்காண்ட்ரியோசோம்‌ (உயிரணுவில்‌ 
உயிர்க்கும்‌ உறுப்பு) 

Chromatid = க்குரோமாக்டிட்‌ (நிறக்கோல்‌) 
Chromosome = க்குரோமோசோம்‌ (நிறத்திரி) 

Cilia = சிலியா (உயிரிமேல்‌ உள்ள துண்ணிழைகள்‌) 
Circulation of blood = இரத்த ஓட்டம்‌ 

Cirrus sac = சிர்ரஸ்‌ பை (புளிநீர்‌ சுரக்கும்‌ பை) 


Classification = வகைப்படுத்துதல்‌ 


Coagulation = உறைதல்‌, தோய்தல்‌ 

Colloid = க்கொலாய்டு (நுண்‌ கலவை அல்லது நுண்‌ கரைசல்‌) 
Commensalism = உடலுண்ணல்‌ 

Comparative anatomy = ஒப்பு உடலமைப்பியல்‌ 

Contamination = தொற்றுதல்‌ 

Copulatory spicule = கலவிமுன்‌ 

Cork = கார்க்கு 

Corpuscle = கார்ப்பசல்‌ (நுண்ணிமம அல்லது வடிவம்‌) 
Cryptozoite = க்கிரிப்ப்ட்டோ(சோய்ட்டு மலேரியார்‌) 

Cucicle = கயூட்டிக்கிள்‌ (புறத்தோலின்‌ கடின மேற்புறம்‌) 

Cye formation = கூடுண்டாதல்‌ 

Csticercus = ௪ஸ்ட்டி செர்க்கஸ்‌ (தட்டைப்‌ புழுவின்‌ ஒரு நிலை) 
Cytoplasm = சைட்டோப்பிளாசம்‌ (உட்கருச்‌ சுற்றுப்‌ பசை) 
Daraprim = டேராப்பிரிம்‌ 

Definitive host = நிலை விருந்தோம்பி 

Dehydration = நீர்‌ நீக்கம்‌ 

Dendrites = டென்ட்ரைட்டஸ்‌ (நரம்புத்‌ துடிபுகும்‌ இழை) 

Dengu fever = தெங்குக்‌ காய்ச்சல்‌ (எலும்பு வெட்டிக்‌ காய்ச்சல்‌) 
Denitrification = நைட்ரஜன்‌ நீக்கம்‌ 

Density = அடர்த்தி 

Demis = அ।டித்தோல்‌ 

Diagram = விளக்கப்‌ படம்‌ 


Diaphragm = டையாஃபிரம்‌ (இடைத்‌ இரை) 


Diarrhoea = வயிற்றுப்‌ போக்கு 

Diastole = இருதய விரிவு 

மாரீப56 = பரவி விரவுதல்‌ 

Digestive system = சீரண மண்டலம்‌ 

Dihibrid ratio = இரு பண்புக்‌ கலப்பு விதெம்‌ 

Diphtheria = டிஃப்த்திரியா (தொண்டை அடைப்பான்‌) 
Disinfectant = இருமிக்‌ கொல்லி,தொற்றி நீக்கி 

Dispersal = சிதறல்‌ 

Doctrine of special creation = சிறப்புப்‌ படைப்புக்‌ கொள்கை 
Dorsal aorta = புறப்பெருந்‌ தமனி 

Double ganglion = இரட்டை நரம்பணுத்தொகுதி 

Duodenum = டியோடெனம்‌ (முன்‌ சிறுகுடல்‌) 

Dysentery = சீதபேதி 

Ecology = சூழ்நிலை இயல்‌ 

Ectoplasm = எக்க்ட்டோப்பிளாசம்‌(புறச்சைட்டோப்பிளாசம்‌) 
ஈரீஷcர௦ா = இயக்குவாய்‌ 

Egg = முட்டை 

Ejaculatory duct = பீச்சு நாளம்‌ 

815116 = மீள்‌ திறன்‌, நிலை மீட்புத்தன்மை 


Electron microscope = எலக்க்ட்ட்ரான்‌ மைக்கிராஸ்கோப்பு (மின்‌ 
நுண்பெருக்‌ஒ) 


Elephantiasis = யானைக்கால்‌ நோய்‌ 
Emulsification = குழம்பாக்குதல்‌ 


Endemic, disease = என்டரிக்கு (உள்வளர்‌ கடைத்தொற்று நோய்‌) 


Endocrine system = நாளமில்லாச்‌ சுரப்பியல்‌ 
Endoerythrocytic stage = சிவப்பணு உள்‌ நிலை 
Endoplasm = என்டோப்பிளாசம்‌ (அகச்‌ சைட்டோப்பிளாசம்‌) 
Environment = சழ சிலை 

Enzyme = என்சைம்‌ 

Eosinophil = ஈ௫னேஃபில்‌(இரத்த வெள்ளணு வகை) 
Epidemic = எபிடமிக்‌ கொள்ளை[பெருவாரி நோய்‌) 
Epidermis = மேல்தோல்‌ 

Evolution = எவல்யூஷன்‌ (கூர்தலறம்‌, பரிணாமம்‌) 
Excretion = கழிவு நீக்கம்‌ 

Excretory canal = கழிவுக்‌ குழாய்‌ 

Excretory system = கழிவு மண்டலம்‌ 

Exflagellation = புற இழையாக்கம்‌ 


Exoerythrocytic stage = சவப்பணுப்‌ புறநிலை (மலேரியாக்‌ 
கிருமி மனித இருதயத்தில்‌ இருக்கும்‌ நிலை) 


Exotoxins = புறநஞ்சு 

Factor = கூறுபாடு 

Faeces = மலம்‌ 

Ferment = புளிப்பேற்று 

Fermentation = புளிப்பேறல்‌ 

Fertilisation = கருவுறல்‌ 

ஈர = கொழுப்பு 

டரா = <பையிரின்‌ (இரத்தப்‌ புரத இழை) 

Fibrinogin = கபைபிரினோஜென்‌ (இரத்த நீரில்‌ உள்ள புரதம்‌) 


Filaciform larva = இழை வடிவ லார்வா 

Fire blight = கபயர்‌ பிளைட்டு(ஒரு நோய்‌) 

Filarial worm = ஃபிலேரியா உருளை 

Wuchereria bancroffi = புழு (யானைக்கால்‌ புழு) 

Fish tape worm (Diphyllobothrium latum) = மீன்‌ நாடாப்‌ புழு 
Flame cell = சுடர்‌ உயிரணு 


Fluctuating variation = சிற்றலை மாறுதல்‌(அலை அலையாய்‌ 
வரும்‌ சிறு மாறுதல்‌) 


சிப = பாய்‌ பொருள்‌ 

lke = தட்டைப்‌ புழு 

11856 = தெள்ளுப்‌ பூச்சு 

Focal length = குவிய நீளம்‌ 

Focal power = குவியத்‌ திறன்‌ 

Focus = குவியம்‌ 

Fore gut = முன்குடல்‌ 

Fossil = sபாசில்‌(தொல்லுயிர்ப்‌ பதிவு) 
Fragmentation = பிரிவு முறை 

Frontal lobe = பெருமூளை தெற்றிப்‌ பிரிவு அல்லது முன்‌ மூளை 
Ga! bladder = பித்த நீர்ப்‌ பை 


Gambian fever or sleeping sickness = காம்பியன்‌ காய்ச்சல்‌ 
அல்லது உறக்க நோய்‌ 


Gel = ஜெல்‌ (கூழ்‌) 
Gene = ஜீன்‌ (குரோமோசோமில்‌ பண்பு வெளிப்பாட்டுக்கூறு) 


Genetics = ஜெனிட்டிக்க்ஸ்‌ (பரம்பரை இயல்‌ அல்லது கால்‌ வழி 
இயல்‌) 
Genital aim = ௧௬ வெளிப்பாட்டறை 


Genotype = ஜீஹோட்டைப்பு (கால்‌ வழியமைப்பு அல்லது 
பரம்பரை யமைப்பு) 


Geis = ஜீனஸ்‌ (பொது இனம்‌) 

Germinal cell = பாலணு 

Glomerulus = க்ளாமருலஸ்‌ (நுண்குழாய்த்‌ தொகுதி) 
Goigi body = கோல்டு மெய்‌ 

Growth = வளர்ச்சி 

ர்‌ - குடல்‌ 


Gynaccophoric canal = கைனிக்‌ கோஃபோரிக்‌ குழை (ஆண்‌ 
தட்டைப்‌ புழுவில்‌ பெண்‌ புழுவைச்‌ சுமக்கும்‌ குழை) 


Generation = தலைமுறை 


Haemoglobin = ஹிமோகுளோபின்‌ (இரத்தத்தில்‌ 
செந்நிறமாக்‌ஒ) 


Haemozoin = ஹிமோசோயின்‌ (இரத்தக்‌ கழிபொருள்‌) 
Haemophilia = ஹிமோஃபிலியா (இரத்தம்‌ உறையா நோய்‌) 
Hair follicle = மயிர்‌ ஃபாலிக்கில்‌ (மயிர்‌ வேர்ப்‌ பை) 

Hair papilla = மயிர்‌ முளை 

Head = தலை 

Heart = இருதயம்‌ 

Heart beat = இருதயத்‌ துடிப்பு 

Helminthology = புழுவியல்‌ 


Henle's loop = ஹென்லீ வளைவு 


Hepatic portal vein = ஈரல்‌ நுழை இரை 

Heridity = பரம்பரை அல்லது கால்வழி 
Hermophrodite = இருபாலி 

Heterogenous = பலபடித்தான 

Hexacanth embryo = அறுமுள்‌ ௧௬ 

பரி = ஹைலஸ்‌ (சிறுநீரகக்‌ கழிவு) 

Histology = இசுவைமப்பியல்‌ 

Homogenous = ஒரு படித்தான 

Homology = அமைப்பொப்பு 

Hooks = கொக்கிகள்‌ 

Hook worms (Ancylostount croclensis) = கொக்கிப்‌ புழுக்கள்‌ 
Hormone = ஹார்மோன்‌ [நாளமில்‌ சுரப்பிநீர்‌) 
Humidity = ஈரப்பதன்‌ 

Hybrid = கலப்புயிரி 

Hybrid vigour = கலப்புயிர்த்‌ திறன்‌ 

Hydatid tape werm {Echinococcus granulosus) = நாய்‌ நாடாப்புழு 
Hydrogen = ஹைட்ரஜன்‌ 

Hydrophobia = வெறிநாய்க்‌ கடி நோய்‌ 
Hypopharynx = கீழ்த்‌ தொண்டை 

॥ஒப௱ = இலியம்‌ (கடை சிறுகுடல்‌) 

|॥ஙஸபnர்‌) = இம்யூனிட்டி (தடுப்பாற்றல்‌) 
Incubation = அடைகாப்பு ; நோய்‌ வளர்நிலை 


Incubation period = அடைகாப்புக்‌ காலம்‌ (நோய்‌ கனி காலம்‌) 


Infective = தொற்றி 

Inferior venta cava = கீழ்ப்பெரும்‌ சிறை 

Influenza = இன்‌ஃபுளூயன்சா 

Inheritance = தாயம்‌ 

Inoculation = இனாக்குலேஷன்‌ 

Inter cellular = செல்‌ இடைநிலை [உயிரணுக்களின்‌ இடைநிலை) 
Internediate host = இடைநிலை விருந்தோம்பி 
Interventricular septum = இருதயக்‌ இழறை, இடைச்சுவர்‌ 
Interauricular septum = இருதய மேலறை, இடைச்சுவர்‌ 
Intestinal caccac = குடற்‌ சிறுகுழாய்கள்‌ 

Intestinal flukes (Fasciolopsis buski) = குடல்‌ தட்டைப்‌ புழுக்கள்‌ 


Intestinal round worm (Ascaris lumbricoides) = குடல்‌ உருண்டைப்‌ 
புழு 


Intracellular = செல்‌ உள்‌ நிலை 

Jaundice = காமாலை 

Kala azar = க்காலா அசார்‌ (கருங்‌ காய்ச்சல்‌) 
Kidney = சிறுநீரகம்‌ 


Lactic acid bacteria = லாக்க்ட்டிக்க்‌ ஆசிட்‌ பாக்கரியா 
(யால்புளிய பாக்டீரியா) 


Large intestine = பெருங்குடல்‌ 


1௩௨ = லார்வா மூட்டையில்‌ இருந்து வெளிவந்து தானே 
வாழும்‌ இள உபி, பூச்சுகள்‌ இந்தியவில்‌ புமூப்பருவமாய்‌ 
இருக்கும்‌ போது, அத ஈளர்பு எனலாம்‌ 


Latvicidal fish = லார்வாக்‌ கொல்லி மீன்‌ 


Larynx = குரல்வளை 


Lateral Nerve cord = பக்க நரம்பு 
Law of dominance = மேலோங்கு நியதி 


Law of independent assortment = தனிப்‌ பிரிந்து கூடல்‌ (பண்பினக்‌ 
கூறுகள்‌ தனித்‌ தனிப்‌ பிரிந்து பின்‌ கூடும்‌ நியதி) 


Law of seggregation = பிரித்தொதுங்கும்‌ நியதி (பண்பினக்‌ 
கூறுகள்‌ பாது பாதியாய்ப்‌ பிரியும்‌ விதி) 


law of unit characters = பண்பு அலகு விதி (அலகு பண்டினை 
அடக்கியாளும்‌ கூறு களாம்‌ தனியன்‌) 


Laying orifice (or Tocostome) = ட்டோக்கோஸ்ட்டோம்‌ (ஈன்‌ புழை) 
[26 = லென்ஸ்‌ (கண்ணாடி வில்லை) 

Leprosy = குண்டம்‌ 

Lethal = சாக்காடு 

Leukaemia = லுகுமியா (இரத்த வெள்ளணுக்‌ இருமி நோய்‌) ஈரல்‌ 
தட்டைப்‌ புழு 

Louse = பேன்‌ 

பபப - நீர்‌ திரவம்‌ 

Liver = ஈரல்‌ 

Liver fluke (Fasciola hepaties) = ஈரல்‌ தட்டைப்புழு 

Liver rot (Hepatic fascioliasis) = ஈரல்‌ சிதைவு 

Locomotion = புடை பெயர்ச்சி 

Lung fluke (Paragonimas westermais) = நுரையீரல்‌ தட்டைப்புழு 
Lymphatic vessel = நிண நீர்க்‌ குழாய்‌ 

Lymphocyte = ம்‌கபோசைட்டு (இரத்த வெள்ளணு வகை) 
பூளா = லைசின்‌ (பிரிப்பான்‌ அல்லது கரைப்பான்‌) 


Macrogametc = பெண்‌ பாலணு 


Macrogametocyte = தாய்‌ பெண்‌ பாலணு 

Maggot = மேகட்ட்‌ ஈ (ஈயின்‌ லார்வா) 

Magnification = உருப்பெருக்கம்‌ 

Malaria = மலேரியா (குளிர்‌ காய்ச்சல்‌) 

Male reproductive organs = ஆண்‌ இன உறுப்புகள்‌ 

Malpighian capsule = மால்ப்பிகிப்‌ பெட்டகம்‌ 

Malpighian tubule = மால்ப்பிகிச்‌ சிறுகுழாய்‌ 

Mandible = இழ்த்‌ தாடை 

Maxilla = மேல்‌ தாடை 

Measles = மீசல்ஸ்‌ (தட்டம்மை) 

Medulla = மெடுல்லா (மைய மெதுபொருள்‌) 

Membrane = சவ்வு 

Mendelism = மெண்டலிசம்‌ (மெண்டல்‌ கொள்கை) 

Merozoite = மீரோசாயிட்டு (மலேரியக்‌ கிருமியின்‌ ஒரு நிலை) 
Mesertry = மிசன்ட்டரி (குடல்மடிப்‌ பீடைச்‌ சுவர்‌) 

Metabolism = வளர்சிதை மாற்றம்‌ 

Metacercaria = மெட்டாசெர்க்கேரியா (பெரிய செர்க்கேரியா) 


Metacryptozoite = மெட்டாக்க்ரிப்ப்‌ ட்டோசாயிட்டு (பெரிய 
இரிப்ப்ட்டோசாயிட்டு) 


Metamorphosis = மெட்டமார்‌ஃபோசிஸ்‌ (முழு உருமாற்றம்‌) 
Meter = மீட்டர்‌ (அளவி) 

Microbes = மைக்க்ரோப்‌ (நுண்‌ இருமிகள்‌) 

Microgamete = ஆண்‌ பாலணு 


Microgametocyte = தாய்‌ ஆண்‌ பாலணு 


Microscope = மைக்‌ இராஸ்கோப்பு (நுண்‌ பெருக்கி) 
Microscopic anatomy = நுண்‌ உடலமைப்பியல்‌ 

Migration = குட்‌ பெயரல்‌ 

Miracidium = மிராசிடியம்‌ (தட்டைப்‌ பழுவின்‌ ஒரு நிலை) 


Monocyte = மோனோசைட்ட்‌ (இரத்த வெள்ளணுவின்‌ ஒரு 
வகை) 


Monohybrid = ஒற்றைப்‌ பண்புக்‌ கலப்புயிரி 
Monohybrid ratio = ஒற்றைப்‌ பண்புக்‌ கலப்பு விதெம்‌ 
Movement = இயக்கம்‌ 

Multicellular = பலசெல்‌ உடைய (பல்லுயிரணுவுடைய) 
Mumps = மம்ப்ப்ஸ்‌ (கழுத்துக்‌ கட்டி அம்மை) 
Metazoa = மெட்ட சோவா (அப்பாலை உயிரி) 

Muscle = தசை 

Muscle cardiac = இருதயத்‌ தசை 

Muscle involuntary = இயங்கு தசை 

Muscle non-stiated = வரியில்‌ தசை 

Muscle striated = வரியுடைத்‌ தசை 

Muscle, voluntary = இயக்கு தசை 

Muscular system = தசை மண்டலம்‌ 

பரபர! = மியூட்டன்ட்டு (மாறிய உயிரி) 

Mutation = மியூட்டேஷன்‌ (திடீர்ப்‌ பெருமாற்றம்‌) 
Myriads = எண்ணிறந்த 

Natural selection = இயற்கைத்‌ தேர்வு 


Nemathelminthes = உருளைப்‌ புழு இனம்‌ 


Nervous system = நரம்பு மண்டலம்‌ 
Neurilemma = நியூரிலெம்மா 


Neurone = ஆக்க்சான்‌ வெளியுறை நரம்பு செல்‌ (நரம்பு 
உயிரணு) 


Neutrophil = நியூட்ட்ரோஃபில்‌ (இரத்த வெள்ளணு வகை) 
Nitrification = நைட்ரஜன்‌ ஆக்கம்‌ 

Noctural periodicity = இராவுணரி (இரவு உணரும்‌ தன்மை) 
Non pathogenic = நோய்‌ விளைவில்லாத 

Nuclear membrane = நியூக்கலியஸ்‌ மெல்லுறை 

Nuclear reticulum = நியூக்க்லியஸ்‌ ரெட்டிக்குலம்‌ 

Nucleus = நியூக்க்லியஸ்‌ (உட்கரு) 

Nutrition = உணவு ஏற்பு அல்லது உணவு உட்கோள்‌ 
Nymph = இளம்பூச்‌சி 

Oesophagus = உணவுக்குழாய்‌ 

Ontogeny = ஆன்ட்டோஜனி (தனியுயிர்‌ வரலாறு) 
Ootype = ஊட்டைப்பு (முட்டை முற்றி உருவாகும்‌ இடம்‌) 
Opsonins = ஆப்ப்சோனின்‌ (எதிர்த்துணை) 

Opரic = பார்வை 

Oral sucker = வாயுறிஞ்சி 

Organic evolution = உயிரிக்‌ கூர்தலறம்‌ 

Organism = உயிரி 

Organ system = உறுப்பு மண்டலம்‌ 

Origin of species = புத்தினத்‌ தோற்றம்‌ 


Ookinete = அசை முட்டை (அசை யும்‌ சைக்கோட்ட்‌) 


Ovary = சூற்பை 

Oviபct = சூற்பைக்‌ குழாய்‌ 

Palacontologist = தொல்லுயிரியல்‌ அறிஞர்‌ 

Palaeontology = தொல்லுயிரியல்‌ 

Pancreas = கணையம்‌ 

Papular erupcion = முளைக்‌ கொப்புளம்‌ 

Parasite = ஒட்டுண்ணி 

Parasitology = ஒட்டுண்ணியியல்‌ 

Parenchyma = ப்பாரங்க்கைமா (தாவரத்‌ இசுவுடன்‌ நிலை) 


Parthenogenesis = பார்த்தினோ பெபிளாசம்‌ (ஆணொடு 
சைட்டோ இனப்பெப்பிளாசம்‌) 


Passive immunity = மந்த இம்யூனிட்டி, அல்லது மந்தத்‌ தடுப்‌ 
பாற்றல்‌ அல்லது மத்த எதிர்ச்‌ செயல்‌ 


Pasteurisation = பாஸ்சர்‌ முறை 

Pathogens = நோய்க்‌ கிருமிகள்‌ 

Penis = மாணி 

Pericardial fluid = இருதய உறை நீர்‌ 

Pericardial space = இருதய உறை வெளி 

Pericardium = இருதய உறை 

Peripheral nervous system = வெளி நரம்பு மண்டலம்‌ 
Pharynx = தொண்டை 

Phenotype = sபனாட்டைப்பு (வெளித்‌ தோற்றம்‌) 
Phrenic nerve = டையாபிர நரம்பு (இடைத்திரை நரம்பு) 


Phrenictomy = துரையீரல்‌ அறுவை 


Phylogeny = இன வரலாறு 

Physical basis of life = உயிரின்‌ பெளதிக அடிப்படைப்‌ பொருள்‌ 
Physical change = பெளதீக மாற்றம்‌ 

Physiology = உடலியல்‌ 

Phytoparasite = தாவர ஒட்டுண்ணி 

Plague = பிளேக்‌ 

Plague bubonic = ப்யூபோனிக்க்‌ பிளேக்‌ [பிளேக்‌ கட்டி) 

Plague pacumonic = நிமோனியா பிளேக்‌ [துரையீரல்‌ பிளேக்‌) 
Plasma membrane = உயிர்த்‌ தாதுச்‌ சவ்வு 

Plasmodium = ப்பிளாஸ்மோடியம்‌ (மலேரியாக்‌ இருமி) 
Pleuralrity = நுரையீரல்‌ உறை வெளி 

Pleural membrane = நுரையீரல்‌ உறைச்சவ்வு 

Polycr = பல கருப்பேறு 

Pork tape worm (Taenia splium) = பன்றி நாடாப்‌ புழு 

Posterior = பின்புற 


Precyst stage = ப்ப்ரிசிஸ்ட்டு நிலை, (கூட்டின்‌ முன்றிலை 
உறைக்கூடு வளர்வதற்கு முன்நிலை) 


Proglottis = ப்பரோகுளோட்டிஸ்‌ (உடல்‌ பிரிவு அடுக்கு) 


Prophylaxis = நோய்‌ நீக்க முறை அல்லது நோய்த்‌ தணிப்பு 
முறை 


Prostrate gland = ப்புரோஸ்ட்ட்ரேட்டு சுரப்பி 
Protein = ப்புரோட்டீன்‌ (புரதம்‌) 


Prothrombin = ப்புரோத்த்ராம்பின்‌ (தராம்பின்‌ உண்டாய தற்கு 
ஈதிய நிதந்து இரத்தத்‌ துக்கு பேரும்‌ ஒரு ரசாயனப்‌ பொருள்‌) 


Protoplasm = ப்புரோட்டோப்பிளாசம்‌ (உயிர்த்‌ தாதது) 
Protozoa = புரோட்டோசோவா (முதல்‌ உயிர்‌) 

Proventiculus = ப்புரோவென்ட்டிரிக்குலஸ்‌ (வாய்ப்‌ பகுதி) 
Pseudocoel = கடோசில்‌ போலி உடலுறை 

Pseudopodium = போலிக்‌ கால்‌ 

Pulmonary artery = நுரையீரல்‌ தமனி 

Pulmonary vein = நுரையீரல்‌ சிhரை 

Pulmonary tuberculosis = நுரையீரல்‌ காசநோய்‌ 

Purple bacteria = செந்நீல பாக்டீரியா 

Pustular stage = சீழ்நிலை 

Pyramid = பிரமீடு (கூர்றுதிக கோபுரம்‌, சிறுநீரக பிரமீடு) 
Pyrethrum = ப்பைரீத்த்ரம்‌ 

யொ = கொயினா 


Rabditiform larva = ராப்டிட்டிகஃபார்ம்‌ லார்வா (கம்பி வடிவ 
லார்வா) 


Radiation = ரேடியேஷன்‌ (கதிர்‌ வீச்சு) 

Radiobiology = கதர்‌ உயிரியல்‌ 

Receptor = புகுவாய்‌ ,கொள்வாய்‌ 

Receptaculum seminis = விந்துக்‌ கொள்கலன்‌ 

Rectum = மலக்குடல்‌ 

Red blood corpuscle = இரத்த சிவப்பு வடிகங்கள்‌ 

Redia = ரீடியா (தட்டைப்‌ புழுவின்‌ ஒருநிலை) 

Reflex action = மறிவினைச்‌ செயல்‌ அல்லது அனிச்சச்‌ செயல்‌ 


Reflex conditioned = ஆக்க நிலையற்ற மறிவினை 


Renal circulation = சிறுநீரக இரத்த ஓட்டம்‌ 
Reproduction = இனப்பெருக்கம்‌ 

Reproductive system = இனப்‌ பெருக்க மண்டலம்‌ 
Respiratory system = மூச்சு மண்டலம்‌ 

Rib = விலா எலும்பு 

Rickets = ரிக்கட்ஸ்‌ (என்பு மெலிவு நோய்‌) 

Root nodule = வேர்‌ முடிச்சு 


Rosette stage = ரோசட்ட்‌ நிலை (விரி இதழ்‌ நிலை, மலேரியா 
ஒட்டுண்ணி வெளிவரும்‌ பைத நிலை) 


Rostellum = ராஸ்ட்டெல்லம்‌ (நாடாப்‌ புழுவின்‌ தலையுறுப்பு) 
Rotation of crops = பயிர்‌ மாற்று முறை 

Round worm (Nematoda) = உருண்டைப்‌ புழு 

Salivary gland = உயிழ்‌ நீர்ச்‌ சுரப்பி 

Saprophyte = சோப்ப்ரோஃபைட்டு (மட்குண்ணி) 

Sarcolemma = சார்க்கோலெம்மா (வரித்தசைநார்‌ உறை) 
Schizogony = ஷைராகனி (ஒன்று பல ஆம்‌ இனப்பெருக்கம்‌) 
Schizont = ஷைசாண்டு (ஒன்று பல ஆம்‌ உயிரி) 

Scolex = நாடாப்புழுத்‌ தலை 

Sebaceous gland = மயிர்க்கால்‌, எண்ணெய்ச்‌ சுரப்பி 
Semilunar valve = அரைமத வால்வு 

Seminal receptacle = விந்துக்‌ கொள்கலன்‌ 

Septic = செப்ப்டிக்கு (பரையோடுதல்‌) 

Seminal vesicle = விந்துப்பை 


Serum albumin = €ீரம்‌ அல்புமின்‌ (இரத்த நீர்ப்‌ புரத வகை) 


Sexual Reproduction = பால்‌ இனப்பெருக்கம்‌ 
Sexual selection = பால்‌ தேர்ச்சி 
Shell gland = ஓட்டுச்‌ சுரப்பி 


Signet ring stage = முத்திர மோதிர நிலை (மலேரியாக்‌ 
கிருமியின்‌ ஒரு நிலை) 


Silk worm disease = பட்டுப்புழு நோய்‌ 

Skeletal system = எலும்பு மண்டலம்‌ 

Small intestine = இறுகுடல்‌ 

Small pox = பெரியம்மை 

Snail = நத்தை 

Specific gravity = அடர்த்தி எண்‌ 

Species = ஸ்ப்பீசிஸ்‌ (சிறப்பினம்‌ அல்லது சாதி) 
Spermatozoa = ஆண்‌ பாலணு அல்லது விந்தணு 
Spinal cord = தண்டு வடம்‌ 


Spiரlum = ஸ்ப்பைரில்லம்‌(சுருள்‌ வடிவ பாக்டீரியா) 
[பாக்டீரியா வகை) 


Sporocyst = ஸ்ப்போரோசிஸ்ட்டு(தட்டைப்புழு நிலை) 
Sporogony = ஸ்ப்போரோகனி(வித்தினப்‌ பெருக்கம்‌) 
Sporozoite = ஸ்ப்போரோசாயிட்டு 

Sர௱ulus = ஸ்ட்டிமுலஸ்‌ (தூண்டி) 

Strobilisation or Strobilation = உடல்‌ பிரி இனப்‌ பெருக்கம்‌ 


Structural & functional பார்‌ = அமைப்பலகு அல்லது அமைப்புத்‌ 
தனியன்‌ செயல்‌ அலகு அல்லது செயல்‌ தனியன்‌ 


Struggle for existence = வாழ்க்கைப்‌ போர்‌ 


Sucker = உறிஞ்சி 

Sugarcane mosaic virus = கரும்பு வைரஸ்‌ நோய்‌ 
Superior vena cava = மேற்‌ பெரும்‌ சிரை 
Surrounding = சுற்றுப்புறம்‌ 

Survival of the fீரfest = தக்கவை பிழைத்தல்‌ 
Sweat duct = வேர்வை நாளம்‌ 

Sweat gland = வேர்வைச்‌ சுரப்பி 

Sweat pore = வேர்வைப்‌ புழை 

Symbiosis = புற இனக்கூட்டு வாழ்வு 

Symptom = அறிகுறி 

Syncytion = சன்சைட்டியம்‌ (அமைப்பு அழிந்த உயரது அடுக்கு) 


Syngamy = சன்கெமி பரமனுப்புணர்ச்‌சி அல்லது புனர்வினப்‌ 
பெருக்கம்‌) பாலணுச்‌ சேர்க்கை வகை இனப்பெருக்கம்‌; 
உயிரனும்‌ சேர்க்கை வகை இனப்‌ பெருக்கம்‌) 


systole = இருதயச்‌ சுருக்கம்‌ 

Tadpole = தலைப்பிரட்டை 

Tape worm = நாடாப்புழு 

Temporal lobe = செவிப்புற மூளை 

Tendon = தசை நாண்‌ 

Terramycin = ட்டெர்ராமைசின்‌ (மருந்து வகை) 
7115 = விரை அல்லது விந்துச்‌ சுரப்பி 

Thread worm (Enterobius vehicularis) = இழைப்‌ புழு 
Thorax = மார்பு 


Thrombin = த்த்ராம்பின்‌ 


Thrombokimse = த்த்ராம்போக்கைனஸ்‌ (இரத்தத்தில்‌ 
உண்டாகும்‌ இரசாயனப்‌ பொருள்‌) 


Thyroid gland = த்தைராய்டு சுரப்பி 
Tissue = திசு 

லபா = ட்டாக்‌சின்‌ (உடல்‌ நச்சு) 
Trachea = மூச்சுக்‌ குழாய்‌ 

Treinetoda = தட்டைப்‌ புழுவினம்‌ 
Trench fever = ட்ட்ரெஞ்ச்சுக்‌ காய்ச்சல்‌ 


Trophozoite = ட்ட்ரோஃபோசாயிட்டு, மலேரியாக்‌ இருமியா ஒரு 
நிலை ) 


ரமா - தண்டு அல்லது கடு உடல்‌ 

Tobacco mosaic virus = புகையிலை வைரஸ்‌ நோய்‌ 
மாடவ = ட்டர்பல்லேரியா(தட்டைப்‌ புழு இளம்‌) 
ரyஒhoid = ட்டைஃபாய்டு 


Ultramicroscope = அல்ட்ரா மைக்ராஸ்‌ கோப்பு (துண்ணணுப்‌ 
பெருக்காடி) 


Unicellular = ஒரு செல்‌ உடைய அல்லது ஓர்‌ உயிரணு உடைய 
Universal donor (Blood bank) = பொது இரத்த வள்ளல்‌ ('ஓ ' வகை 
இரத்த வள்ளல்‌) 

Ureter = சிறுநீர்க்‌ குழாய்‌ 

Urinary bladder = சிறுநீர்ப்பை 

பரerபs = கருப்பை 

Vaccine = வாக்க்சின்‌ (பகைப்பால்‌) 

Vaccination = வாக்க்சின்‌ ஏற்றல்‌ (பகைப்பால்‌ ஏற்றல்‌) 


Vacuole = வாக்குவோல்‌ (உயிரணு உள்‌ வெளி) 


Vagina = புணர்புழை அல்லது யோனி 
Vas deferens = விந்து நாளம்‌ 

Vasa efferentia = விந்து நாளங்கள்‌ 
Variation = வேறுபாடு 

Vector = ஒட்டுண்ணித்‌ தூக்கி 

Vein = இரை 

Venteel sucker = அடிப்பக்க உறிஞ்சி 
Venticle = இருதயக்‌ கழறை 

Venus fluke = இரத்தப்புழு புழு 

Vermiform appendix = வடிவக்‌ குடல்‌ வால்‌ 
Vertebrate = முதுகெலும்பி 

Vesicle = இறுபை 

Vestigeal = எஞ்சு நிலை உறுப்பு 

Virus = வைரஸ்‌ 

Vulva = புணர்புழை வாய்‌ அல்லது யோனி வாய்‌ 
White blood corpuscle = இரத்த வெள்ளணு 
Whooping cough = கக்குவான்‌ இருமல்‌ 


Yellow dwarf virus of onion = மஞ்சள்‌ குறளி (வெங்காய வைரஸ்‌ 
நோய்‌) 


Yellow fever = மஞ்சள்‌ காய்ச்சல்‌ 

Yolk gland = மஞ்சள்‌ அம்பிலிச்‌ சுரப்பி 
2௦௦0௦௦5116 = விலங்கு ஒட்டுண்ணி 
zygote = கருமுட்டை 


zymase = சைமேஸ்‌ (என்சைம்‌ வகை) 


